( C ) 


தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 3 . 20 காசு 


-FFSEET 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெடி 


வல்லும் 


எண் 16 ] 


சென்னை , புதன்கிழமை , ஏப்ரல் 18 , 2018 
சித்திரை 5 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 


[ அரசாணை ( 2D ) எண் 80 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை, 7 டிசம்பர் 2017.) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதி , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வெளியிடக் கருதிய பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) 
பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடைந்த நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால 
அளவு முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை 
சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 /1948) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதி , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 5 - 2 - 2014 - ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு - 2 - இல் , 154 முதல் 155 வரையிலான பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II( 2)/ LE /102 /2014 - ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் அறிவிக்கையினை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாட்டு மாநிலத்தில் பொதுமக்களுக்கான மோட்டார் வாகனப் போக்குவரத்துப் 
பணியில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்க்காணும் விவர அட்டவணையின் ( 2) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளைச் செய்கிற 
தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 3) நெடும்பத்தியின் நிகரான 
பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 

[ 1 ] 
DTP -II-2-(16 ) (T Sup ) - 1 


விவர அட்டவணை 
பொதுமக்களுக்கான மோட்டார் வாகனப் போக்குவரத்துப் பணியில் வேலைவவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


தொடர் 
எண் 


திங்களொன்றுக்கான 
குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு .) 


- 


9377 . 00 


ஸ் 


9118 .00 


ம்ம்ம் 


9118. 00 
9118 . 00 


8907 .00 


8642. 00 


8525 .00 


9118 . 00 


இயந்திரக் கம்மியர் 
சுற்றுலாச் சீருந்து இயக்குபவர்களிடம் 
பணிபுரிபவர்கள் உள்ளிட்ட ஓட்டுநர்கள் 
உதவி இயந்திரக் கம்மியர் 
பொருத்துநர் 
மின்கம்மியர் 
ஆய்வாளர் 
எழுத்தர் 
நடத்துநர் 
உதவி பொருத்துநர் 
சுத்தியல் அடிப்பவர் 
பசையிடுபவர் 
ஏவலாள் 
துப்புரவுப் பணியாளர் 
காவலாள் 
பெருக்குபவர் 
கொல்லர் / கருமார் 
தச்சர் 
அடைப்பு வேலை செய்பவர் (Tinker ) 
கடைசல் பணியாளர் 
உள் உறையிடுபவர் (Liner ) 
வர்ணம் பூசுபவர் (தெளிப்பு முறை) 
பற்றவைப்பவர் 
தையற் பணியாளர் 
வார்ப்படப் பணியாளர் 
வர்ணம் பூசுபவர் ( பெயிண்டர் ) 
டயர் பணியாளர் 
மின்கலப் பணியாளர் 
வல்கனைசர் மற்றும் அதுபோன்ற 
பணியாளர்கள் 
தள மேற்பார்வை : 
(i) வாகனங்கள் நிறுத்துவதை முறைப்படுத்துதல் 
( ii ) வாகனங்கள் மற்றும் பணி முற்றத்தைச் 

சுத்தம் செய்தல் 
(ii ) வாகனங்களைக் கழுவுதல் மற்றும் 

மசகெண்ணெயிடுதல் 
(iv ) பழுது சொல்லப்பட்ட வாகனங்களை பயணச் 

சோதனையிடல் 
தட்டச்சுப் பணிக்கான அரசு தொழிற்பயிற்சித் 
தேர்வில் கீழ்நிலைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 
தட்டச்சர் 


9118 . 00 | 


9011. 00 


8907 . 00 


9377 . 00 


30 . 


9377 . 00 


தொடர் 


பணியாளர்களின் வகைகள் 


எண் 


திங்களொன்றுக்கான 
குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு.) 


தட்டச்சுப் பணிக்கான அரசு தொழிற்பயிற்சித் 
தேர்வில் கீழ்நிலைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 
தட்டச்சர் 
பண்டகசாலைக் காப்பாளர் 

9243. 00 
ஷராப் அல்லது காசாளர் 
பணிமனை தொடக்குநர் ( டிப்போ ஸ்டார்ட்டர் ) 
இருக்கை பொருத்துநர் ) 
வாகனங்கள் நிறுத்துதல் கட்டுப்பாட்டாளர் 

9118 . 00 
( வாகனங்கள் நிறுத்துதலை முறைப்படுத்துதல் 
மேற்பார்வை கழுவுதல் , மசகெண்ணெயிடுதல் ) 
இயந்திரப் பணியாளர் (மெஷினிஸ்ட் ) 
பயணச்சீட்டு சோதனை எழுத்தர் அல்லது 

9011 .00 
பதிவு செய்யும் எழுத்தர் 
மசகெண்ணெய் ஆய்வாளர் 
ரேடியேட்டர் பொருத்துநர் 

9011 . 00 
மின்முலாம் பூசுபவர் 
பணிமனை நேரக்காப்பாளர் 
கருணையாளர் (வைண்டர் ) 
நேரங்குறிப்பவர் மற்றும் வாகன நிறுத்த 
முகவர் 
உதவி கருமார் 
உதவி டயர் பணியாள் 
உதவி ஓட்டுவேலை செய்பவர் 
உதவியாள் ( அட்டெண்டர் ) 
உதவி மின் கம்மியர் 
கட்டுப்பாட்டாளர் 

8907 . 00 
இயந்திரப் பணியாள (மெஷினிஸ்ட் ) 
உதவியாள் 
பற்றவைப்பவரின் உதவியாள் 
உதவித் தையற் பணியாளர் 
பணிமனைக் கருவிகள் காப்பாளர் 
வண்ண ம் பூசுபவரின் உதவியாள் 

8768 . 00 
மசகெண்ணெய் உதவியாள் 

8642 . 00 
பொருத்துநரின் உதவியாள் 
நிலக்கரிப் பணியாளர் 
உதவியாள் ( ஹெல்ப்பர் ) 
மஸ்தூர் மற்றும் அது போன்றவர்கள் 

8525 . 00 
கிளீனர் (சாதாரணம் ) 

கிளீனர் (சிறப்பு மற்றும் வாகன நிறுத்தங்கள் ) 
63 . தண்ணீ ர் சுமப்பவர் 
64 . பெட்ரோல் பம்பு இயக்குபவர் 

65 . I வாடிக்கை திரட்டுபவர் ( கான்வாசர் ) 
விளக்கங்கள் : - (1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


(i ) அகவிலைப்படியானது , 2010 - ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 = 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 
புள்ளிகள் ஆகும்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் , அகவிலைப்படி மாதமொன்றுக்கு ரூ . 52 . 95 
( ஐம்பத்து இரண்டு ரூபாய் தொண்ணூற்று ஐந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் 

கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 
( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 

முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
(2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , அல்லது ஒரே பணியைச் செய்யும் போது ஆண் மற்றும் பெண் 
தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 3) பொதுமக்களுக்கான மோட்டார் வாகனப் போக்குவரத்துப் பணியில் செய்யும் வேலைக்கேற்ற ஊதியவீதம் பெறும் 
தொழலாளர்கள் பணிக்கமர்த்தப்பட்டால் , சாதாரணமான ஒரு வேலை நாளில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் ஊதியம் 
நிகரான வகையினருக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஊதியத்தைவிடக் குறைவாக இருக்கக்கூடாது . 


( 4 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 


(5 ) 1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 2 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( h ) 
பகுதியில் ஊதியம் என்பதற்கு அளிக்கப்பட்டுள்ள வரையறை இந்த அறிவிக்கையைச் செயல்படுத்துவதற்கான அடிப்படையாகக் கொள்ள 
வேண்டும் 


(6 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 
[ அரசாணை ( 2D ) எண் 81 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 7 டிசம்பர் 2017 .] 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதி 
5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 24 - 4 - 2013 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு - 2 - ல் , 287 மற்றும் 288 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II (2 )/LE / 330 /2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையினை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் தமிழ்நாடு மாநிலத்தில் அடுமனைகள் 
மற்றும் பிஸ்கெட் தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழே விவர அட்டவணையின் நெடும்பத்தி (2) இல் குறிப்பிடப்பட்டுள்ள 
வகைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் (3) 
நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 
ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


(2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 
ஏதேனும் அடுமனைகள் மற்றும் பிஸ்கெட் தயாரிப்புத் தொழிலில் பணிபுரிபவர்களுக்கான வேலைவாய்ப்பு 


தொடர் எண் 


தொழிலாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில்) 


( 2 ) 
பொது வகைப்பாடுகள் . 
மேலாளர் 


உதவி மேலாளர் 


6654. 00 மாதமொன்றுக்கு 
6319 .00 மாதமொன்றுக்கு 
5896 .00 மாதமொன்றுக்கு 
5896 .00 மாதமொன்றுக்கு 


காசாளர் / எழுத்தர் 


தட்டச்சர் 


தொடர் எண் 


தொழிலாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில்) 


( 2) 


விற்பனையாளர் 


ம்ம் 


பண்டக சாலை உதவியாளர் 


5896 .00 மாதமொன்றுக்கு 
5787 .00 மாதமொன்றுக்கு 
5787 .00 மாதமொன்றுக்கு 
5505.00 மாதமொன்றுக்கு 


ஓட்டுநர் 


காவலாள் / ஏவலாள் 


222 .00 நாளொன்றுக்கு 


2 ஏனைய பொது வகைப்பாடுகள் : 
உயரளவு பயிற்சி பெற்றவர்கள் : 

அடுமனை மேலாள் 
ஏதேனும் பிற உயரளவு பயிற்சி 

பெற்ற வகையினர் 
பயிற்சி பெற்றவர்கள் . 


மேற்பார்வையாளர் 


208 .50 நாளொன்றுக்கு 


தலைமை அடுமனையாளர் 


மேற்சொன்னவற்றின் கீழ் இடம் 
பெறாத ஏதேனும் பிற பயிற்சி 

பெற்ற வகையினர் 
ஓரளவு பயிற்சி பெற்றவர்கள் : 
அடுமனையாளர் 

197 .00 நாளொன்றுக்கு 
அடுப்பை பராமரிப்பவர் 
மேசைப்பணியாளர் 
மாவு தயாரிப்பவர் 
பன்னை வட்டமாக்குபவர் 
ரொட்டி வார்ப்பவர் 
மேற்சொன்னவற்றின் கீழ் இடம் 
பெறாத ஏதேனும் ஓரளவு 

பயிற்சி பெற்ற வகையினர் 
பயிற்சி பெறாதவர்கள் : 
உதவி அடுமனையாளர் 

183 .50 நாளொன்றுக்கு 
உதவி செய்பவர் / உதவியாளர்கள் 
அனைத்து வகையைச் சேர்ந்த 
தூய்மை செய்பவர் 
அனைத்து வகையைச் சேர்ந்த 
உதவியாளர் 
மேற்சொன்னவற்றின் கீழ் இடம் 
பெறாத ஏதேனும் பிற பயிற்சி 

பெறாத வகையினர் 
விளக்கங்கள் . - (1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு 

கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
(i) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகளாகும் ). 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் , மாதமொன்றுக்கு ரூ . 1.10 

( ஒரு ரூபாய் பத்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான (அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டினை 

அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


- 


* 


* 


ம் 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 

முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 2) (i) நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிட , மாதாந்திர ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 

(ii ) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் , அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 
[ அரசாணை ( 2D ) எண் 20, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 15 பிப்ரவரி 2018 .) 
1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (a ) பகுதி , 
5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு , ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (a ) பகுதியின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ள , ஆலோசனைக்குழுவுடன் 
கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் யாதொரு வடிசாலைகளில் (Distillery Industry ) பணியமர்த்தப் பட்டுள்ளவர்களும் , 
கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2) நெடும்பத்தியில் குறிப்பிட்டுள்ள வகைகளைச் சேர்ந்தவர்களுமாகிய பணியாளர்களுக்கு வழங்கத்தக்க 
குறைந்தளவு ஊதிய வீதங்களை, அந்த விவர அட்டவணையின் (3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 
இதனால் திருத்தியமைக்கிறார் . 
(2) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 
யாதொரு வடிசாலைகளில் ( Distillery Industry ) வேலைவாய்ப்பு . 
தொடர் 

குறைந்தளவு அடிப்படை 
எண் பணியாளர்களின் வகைகள் 

ஊதிய வீதங்கள் 
மாதமொன்றுக்கு 


8680 


8050 


8050 
7840 


7840 


மேற்பார்வையாளர் / வேதியியலர் 

தேர்ச்சி பெற்றவர் / இயக்குபவர் 
3 . தொழிற்பயிற்சி நிறுவனச் (ITI) சான்று வைத்திருப்பவர் 

உதவியாளர் / இளநிலை தொழில்நுட்பப் பணியாளர் 
5 . பொறியாளர் / பட்டறை பொறியாளர் 
நிருவாகப் பணியாளர்கள் . 
6 . மேலாளர் 

கணக்காளர் 
விற்பனை நிருவாகி 
பணி அலுவலர் 
உதவியாளர் 
எழுத்தர் 
ஓட்டுநர் 
அலுவலக உதவியாளர் / ஏவலாள் 
காவலாள் 


8400 
8400 
8400 


8400 


8190 


8050 
8050 
7840 
7840 


* 


விளக்கங்கள் . - (1 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 

(i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ஆகும் . ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் , நாளொன்றுக்கு ரூ . 48.65/ 
(நாற்பத்து எட்டு ரூபாய் அறுபத்து ஐந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) அகவிலைப்படியானது முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக் 

குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட 
வேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 

முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


(3) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , மாதாந்திர ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 

(4) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் , அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை பாட்டும் பொருள் மற்பட்ட அச்சுத் துறை இயக்குநால் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


